© 


GOVERNMENT OF TAMIL NADU 

2021 


[ Regd . No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 1.60 Paise . 


OF 


TAMIL 


GOVERNMENT 


TEEEE 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TRUTH 


IL 


ALONE 


TRIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No. 475 ] 


) 


CHENNAI , FRIDAY , OCTOBER 8 , 2021 
Purattasi 22 , Pilava , Thiruvalluvar Aandu - 2052 


Part || - Section 1 
Notifications or Orders of specific character or of particular interest to the 

public issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


உயர்கல்வித் துறை 


தலைமைச் செயலகம் , 8 அக்டோபர் 2021 . 


No. II ( 1 ) HE / 23 ( h ) / 2021 . 

[ உயர்கல்வி - உயர்கல்வித் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ்வரும் கல்வி நிறுவனங்களில் மாணாக்கர் சேர்க்கையில் ஏற்படும் 
காலியிடங்களில் மறு ஒதுக்கீடு செய்யப்படும் முறை - மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவின் ஏதேனுமொரு 
உட்பிரிவில் ஏற்படும் காலியிடங்களுக்கு , இதர உட்பிரிவில் உள்ள பிற மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் மாணாக்கர்களை 
கொண்டு நிரப்புவதற்கான இனசுழற்சி முறை நிர்ணயித்தல் - ஆணை வெளியிடப்படுகிறது . ) 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 


- 


[ அரசாணை ( நிலை ) எண் . 191 , உயர்கல்வியிரத்துறை , நாள் 8 அக்டோபர் 2021 , 

புரட்டாசி 22 , பிலவ , திருவள்ளுவராண்டு 2052. ] 


படிக்க : 


1 . அரசாணை ( நிலை ) எண் . 682 , கல்வித் துறை , நாள் 16 ஜூன் 1989 . 
2. தமிழ்நாடு தனியார் கல்வி 

நிலையங்கள் உள்ளடங்கலான கல்வி நிலையங்களின் 
டெங்களையும் , அரசின் கீழ்வரும் பணிகளில் நியமனங்கள் அல்லது பதவிகளையும் மிகவும் 
பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள் மற்றும் சீர்மரபினர்களுக்கான இட ஒதுக்கீட்டிற்குள்ளாக தனி 

ஒதுக்கீடு செய்தல் சட்டம் , 2021 ( தமிழ்நாடு சட்டம் 8/2021 . ) 
3 . அரசாணை ( நிலை ) எண் .75 , மனிதவள மேலாண்மைத் துறை , நாள் 26 ஜூலை 2021 . 
4. தொழில்நுட்பக் கல்வி இயக்குநரின் கடித எண் . 21645 | ஐ 1 / 2021 , நாள் 1 செப்டம்பர் 2021 . 


ஆணை : எண் 191 , உயர்கல்வி , நாள் 8 அக்டோபர் 2021 . 


மேலே ஒன்றாவதாகப் படிக்கப்பட்ட அரசாணையில் , பலவகை தொழில்நுட்பக் கல்லூரிகளில் பட்டயப் படிப்பு மாணாக்கர் 
சேர்க்கை தொடர்பாக பின்பற்றக்கூடிய நெறிமுறைகள் குறித்து ஆணை வெளியிடப்பட்டுள்ளது . அவ்வரசாணையில் , 
மாணக்கர் சேர்க்கையில் ஒரு பிரிவில் ஏற்படும் காலியிடங்களை மற்றொரு பிரிவிற்கு மறுஒதுக்கீடு செய்யப்படுவது தொடர்பாக 
குறிப்பிடப்பட்டுள்ளது . அதன்படி தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கு ஒதுக்கப்பட்ட மாணாக்கர் சேர்க்கை காலியிடங்களை 
பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் உள்ளடங்கலான மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர்களை கொண்டு நிரப்பலாம் . மிகவும் 

[ 1 ] 
|| -1 Ex . ( 475 ) 


2 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


- 


பிற்படுத்தப்பட்டோர் / சீர்மரபினருக்கு ஒதுக்கப்பட்ட மாணாக்கர் சேர்க்கை காலியிடங்களை பிற்படுத்தப்பட்டோர் பிரிவிலுள்ள 
மாணவர்களை கொண்டு நிரப்பலாம் . பிற்படுத்தப்பட்டோர் பிரிவிற்கு ஒதுக்கப்பட்ட மாணாக்கர் சேர்க்கை காலியிடங்களை 
முற்பட்ட பிரிவு மாணவர்களை கொண்டு நிரப்பலாம் . தமிழ்நாட்டில் கல்லூரிகளில் மாணாக்கர்கள் சேர்க்கை 69 % இ 
ஒதுக்கீட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் , தொழில்நுட்பக் கல்வி இயக்குநர் மேலே நான்காவதாகப் 
படிக்கப்பட்ட கடிதத்தில் , பலவகை தொழில்நுட்பக் கல்லூரி பட்டயப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக பின்பற்றக்கூடிய 
நெறிமுறைகள் குறித்து வெளியிடப்பட்ட மேலே ஒன்றாவதாகப் படிக்கப்பட்ட அரசாணையில் வெளியிடப்பட்ட ஆணையின்படி 
பட்டயப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கையில் ஏற்படும் காலியிடங்களுக்கு மறுஒதுக்கீடு செய்யப்பட்டு நிரப்பப்பட்டு வருவதாகவும் , 
தமிழ்நாட்டில் " தமிழ்நாடு தனியார் கல்வி நிலையங்கள் உள்ளடங்கலான கல்வி நிலையங்களின் இடங்களையும் , 
அரசின் கீழ்வரும் பணிகளில் நியமனங்கள் அல்லது பதவிகளையும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள் மற்றும் 
சீர்மரபினர்களுக்கான இட ஒதுக்கீட்டிற்குள்ளாக தனி ஒதுக்கீடு செய்தல் சட்டம் , 2021 ( தமிழ்நாடு சட்டம் 8/2021 ) " - ல் மிகவும் 
பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவிற்கான 20 % இடஒதுக்கீடு கீழ்க்கண்டவாறு செய்யப்பட்டுள்ளதாகவும் 
தொழில் நுட்பக் கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளார் . 
மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 

10.5 % 
மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( சீர்மரபினர் ) 

7 % 
மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( இதர பிரிவு ) 

2.5 % 
2. மேற்கண்ட இட ஒதுக்கீட்டின்படி அரசு பணி நியமனங்களில் பின்பற்றப்பட்டு வரும் 200 புள்ளி கலம் கொண்ட 
இனசுழற்சி பட்டியலை உரிய வகையில் மாற்றியமைத்து மேலே மூன்றாவதாகப் படிக்கப்பட்ட அரசாணையில் ஆணை 
வெளியிடப்பட்டுள்ளது . இவ்வரசாணையின்படி 2021-2022 - ம் கல்வியாண்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் 
பிரிவு மாணாக்கர்களுக்கான 20 % இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு சேர்க்கை செய்து மாணவர் சேர்க்கை செய்யப்பட்டு 
வருகிறது எனவும் , சில பலவகை தொழில் நுட்பக் கல்லூரிகளில் , சில பாடப்பிரிவுகளில் மாணாக்கர் சேர்க்கையில் மிகவும் 
பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) பிரிவில் காலியிடங்கள் உள்ள நிலையில் , மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் , 
மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( இதர பிரிவு ) பிரிவுகளில் மாணாக்கர் காத்திருப்பு பட்டியலில் உள்ளனர் என்றும் தொழில்நுட்பக் 
கல்வி இயக்குநர் தெரிவித்துள்ளார் . 

3. பலவகை தொழில்நுட்பக் கல்லூரிகளில் மாணாக்கர் சேர்க்கையில் ஏற்படும் காலியிடங்களில் ஒரு பிரிவிலிருந்து 
மற்றொரு பிரிவு காலி இடங்களுக்கு மறுஒதுக்கீடு செய்யப்படும் முறை ஏற்கனவே பின்பற்றப்பட்டு வரும் நிலையில் , மிகவும் 
பிற்படுத்தப்பட்டோர் பிரிவிலுள்ள மூன்று பகுதிகளில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) . மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 
( சீர்மரபினர் ) மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( இதர பிரிவு ) ஏதேனும் ஒன்றில் தகுதியான நபர் இல்லாத நிலையில் ஏற்படும் 
காலியிடத்தினை அப்பிரிவிலுள்ள இதர பிரிவிலிருந்து நிரப்பிக்கொள்வது தொடர்பாக அரசாணை வழங்குமாறு மேலே 
நான்காவதாகப் படிக்கப்பட்ட கடிதத்தில் தொழில்நுட்பக் கல்வி இயக்குநர் அரசைக் கேட்டுக் கொண்டுள்ளார் . 

4. மேற்காணும் தொழில்நுட்பக் கல்வி இயக்குநரின் கருத்துருவினை அரசு நன்கு ஆய்வு செய்து , " தமிழ்நாடு தனியார் 
கல்வி நிலையங்கள் உள்ளடங்களான கல்வி நிலையங்களில் இடங்களையும் , அரசின் கீழ்வரும் பணிகளில் நியமனங்கள் 
அல்லது பதவிகளையும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்குள்ளாக தனி 
ஒதுக்கீடு செய்தல் சட்டம் , 2021 ( தமிழ்நாடு சட்டம் 8/2021 ) " இன் பிரிவு - 11 ன் கீழ் , பின்வருமாறு ஆணை வெளியிடுகிறது : 
( 1 ) தமிழ்நாட்டில் உயர்கல்வித் துறையின் கீழ் செயல்பட்டுவரும் பல்கலைக்கழகங்கள் , அனைத்து அரசு , அரசு 

உதவிபெறும் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் மாணாக்கர் சேர்க்கையில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 
பிரிவிலுள்ள மூன்று பகுதிகளில் [ மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) . மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 
( சீர்மரபினர் ) மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( இதர பிரிவு ) ஏதேனும் ஒன்றில் தகுதியான நபர் இல்லாத 
நிலையில் ஏற்படும் காலியிடத்தினை இதர பிரிவிலிருந்து பின்வரும் சுழற்சி முறையில் நிரப்புவதற்கு 

அனுமதி வழங்கப்படுகிறது 
இனம் -1 மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் - வன்னியருக்கான 10.5 % இட ஒதுக்கீட்டில் மாணாக்கர் சேர்க்கை இடங்களில் 

காலியிடங்கள் ஏற்பட்டால் , அதனை இதர உட்பிரிவுகளான மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( சீர்மரபினர் ) மற்றும் 
மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( இதர பிரிவு ) ஆகிய பிரிவுகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட முறையே 7 % , 2.5 % , 
இட ஒதுக்கீட்டிலிருந்து நிரப்ப வேண்டும் . இந்த விகிதம் 14 : 5 ஆகும் . எனவே , 19 புள்ளி இன சுழற்சி 

, 
பட்டியல் பின்பற்றப்பட வேண்டும் . இதில் 14 மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினரும் , 5 மிகவும் 
பிற்படுத்தப்பட்டோர் இதர பிரிவினரும் அடங்குவர் . இதில் பின்பற்ற வேண்டிய இட ஒதுக்கீடு 
பின்வருமாறு : 
( 1 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( சீர்மரபினர் ) 
( 2 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( சீர்மரபினர் ) 
( 3 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( இதர பிரிவு ) 

மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( சீர்மரபினர் ) 


. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


3 


( 15 ) 


- 


( 5 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( சீர்மரபினர் ) 
6 ( 6 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( சீர்மரபினர் ) 
( 7 ) 7 மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( இதர பிரிவு ) 
( 8 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( சீர்மரபினர் ) 
( 9 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( சீர்மரபினர் ) 
( 10 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( சீர்மரபினர் ) 
( 11 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( இதர பிரிவு ) 
( 12 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( சீர்மரபினர் ) 
( 13 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( சீர்மரபினர் ) 
( 14 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( சீர்மரபினர் ) 

மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( இதர பிரிவு ) 
( 16 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( சீர்மரபினர் ) 
( 17 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( சீர்மரபினர் ) 
( 18 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( சீர்மரபினர் ) 

( 19 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( இதர பிரிவு ) 
இனம் - 2 மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் - சீர்மரபினருக்கான 7 % இட ஒதுக்கீட்டில் மாணாக்கர் சேர்க்கை இடங்களில் 

காலியிடங்கள் ஏற்பட்டால் , அதனை இதர உட்பிரிவுகளான மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( இதர பிரிவு ) 

( இதர பிரிவு ) ஆகிய பிரிவுகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 
முறையே 10.5 % , 2.5 % இடஒதுக்கீட்டிலிருந்து நிரப்ப வேண்டும் . இந்த விகிதம் 21 : 5 ஆகும் . எனவே , 

. . 
26 புள்ளி இன சுழற்சி பட்டியல் பின்பற்றப்பட வேண்டும் . இதில் 21 மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 
வன்னியரும் , 5 மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இதர பிரிவினரும் அடங்குவர் . இதில் பின்பற்ற வேண்டிய 
இடஒதுக்கீடு பின்வருமாறு : 

: 
( 0 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
( 2 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
( 3 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
( 4 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( இதர பிரிவு ) 
( 5 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
( 6 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
( 7 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
( 8 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
( 9 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( இதர பிரிவு ) 
( 10 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
( 11 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
( 12 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
( 13 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
( 14 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( இதர பிரிவு ) 
( 15 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
( 16 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
( 17 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
( 18 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
( 19 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( இதர பிரிவு ) 
( 20 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 


4 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


( 21 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
( 22 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
( 23 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
( 24 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( இதர பிரிவு ) 
( 25 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 

( 26 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
இனம் -3 மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் - இதர பிரிவினருக்கான 2.5 % இட ஒதுக்கீட்டில் மாணாக்கர் சேர்க்கை 

இடங்களில் காலியிடங்கள் ஏற்பட்டால் அதனை இதர உட்பிரிவுகளான மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் 
( வன்னியர் ) மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( சீர்மரபினர் ) ஆகிய பிரிவுகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 
முறையே 10.5 % , 7 % இட ஒதுக்கீட்டிலிருந்து நிரப்ப வேண்டும் . இந்த விகிதம் 3 : 2 ஆகும் . எனவே , 
5 புள்ளி இன சுழற்சி பட்டியல் பின்பற்றப்பட வேண்டும் . இதில் 3 மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வன்னியரும் , 
2 மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினரும் அடங்குவர் . இதில் பின்பற்றவேண்டிய இடஒதுக்கீடு 

. 
பின்வருமாறு : 
( 1 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
( 2 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( சீர்மரபினர் ) 
( 3 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 
( 4 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( சீர்மரபினர் ) 
( 5 ) மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) 


( 1 ) ஒவ்வொரு கல்லூரியிலும் மாணாக்கர் சேர்க்கை இடங்கள் பாடப்பிரிவு வாரியாக 69 % இட ஒதுக்கீட்டு 
முறையை பின்பற்றி நிரப்பப்பட்டு வருகின்றன . எனவே , ஓராண்டு மாணாக்கர் சேர்க்கையில் எந்த இடத்தில் இனசுழற்சி 
முடிவடைகிறதோ அதற்கு அடுத்த இடத்திலிருந்து அடுத்த ஆண்டு மாணாக்கர் சேர்க்கையின்போது இட ஒதுக்கீட்டினை 
தொடரவும் , ஒரு பிரிவிற்கு ஒதுக்கப்பட்ட காலியிடங்களை மறு ஒதுக்கீட்டு முறையில் நிரப்பப்படும் போது மேற்கண்ட 
முறையையே பின்பற்றுவதற்கும் கல்வி நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது . மேற்கண்ட இட ஒதுக்கீட்டு 
முறையினையே சுழற்சி அடிப்படையில் பின்பற்றுவதற்கும் அனுமதி வழங்கப்படுகிறது . 

( எடுத்துக்காட்டாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( வன்னியர் ) பிரிவில் 2021-22ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கையில் 
8 காலியிடங்கள் இருப்பதாக கொண்டால் , மேலே இனம் 1 - ல் குறிப்பிட்டுள்ளபடி மறு ஒதுக்கீட்டு முறையில் நிரப்பப்படும்போது 
இன சுழற்சி வரிசை எண் . மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( சீர்மரபினர் ) -ல் முடிவடையும் . அடுத்த ஆண்டு காலியிடங்களை 
நிரப்பும்போது 9 - ஆம் இடத்திலிருந்து , அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ( சீர்மரபினர் ) -ல் இருந்து நிரப்பப்படவேண்டும் . 
இந்த முறையையே இனம் 2- மற்றும் 3 - ல் காலியிடங்கள் ஏற்படும்போது கடைபிடிக்க வேண்டும் ] . 

( ஆளுநரின் ஆணைப்படி ) 


7 


தா . கார்த்திகேயன் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


